உங்கள்‌ நித்துயத்தை கழிக்க எங்கு செல்ல இருக்குறீர்கள்‌? 





இந்த கேள்விக்கான பதில்‌ தேவனோடுள்ள உங்கள்‌ தனிப்பட்ட உறவைச்‌ சார்ந்து 
இருக்கிறது. 


தேவனின்‌ விருப்பம்‌ என்ன? - தேவன்‌ மனித இனத்தில்‌ அனைத்து நபர்களுடன்‌ உறவு 
கொள்ள விருப்பத்துடன்‌ இருக்கிறொர்‌. 2 பேதுரு 3:9ல்‌ அவர்‌ சொல்லுஇறதாவது: "ஒருவரும்‌ 
கெட்டுப்போகாமல்‌, எல்லோரும்‌ மனந்திரும்ப வேண்டும்‌ என்று அவர்‌ விருப்பமுள்ளவராய்‌ 
இருக்கிறார்‌." எப்படியிருப்பினும்‌ அவர்‌ நம்‌ அனைவரின்‌ சுயசித்தத்திற்கு மரியாதை 
கொடுக்‌கிறவராய்‌ இருக்கிறார்‌ அவருடன்‌ உறவுகொள்ள அவர்‌ கட்டாயப்படுத்துவது 
கிடையாது. 








மனிதனின்‌ பிரச்சனை நமது பிரச்சனை என்னவென்றால்‌ அவர்‌ முழுவதும்‌ 
பூரணமானவராய்‌ இருக்கிறொர்‌. மனித வர்க்கத்தில்‌ ஒருவரும்‌ இப்பெரிய பிரச்சனைக்கு 
காரணர்‌ அல்ல என்பதை அறியாது இருக்கிறோம்‌. நாம்‌ அனைவரும்‌ தேவனது 
தராதரத்திலிருந்து விழுந்து போனவர்களாய்‌ இருக்கிறோம்‌, அந்த தராதரத்தை நாம்‌ 
அடையக்கூடாதவர்களாய்‌ இருக்கிறோம்‌, ஆகையால்‌ நாம்‌ இதனை அடைய தேவனை 
சார்ந்து இப்பிரச்சனைக்கு தீர்வு காணவேண்டியவர்களாய்‌ இருக்கிறோம்‌. 














தேவனது பராமரிப்பு - "தேவனது மார்க்கமானது" அவரது குமாரனது மரணம்‌ மற்றும்‌ 
உயிர்த்தெழுதல்‌ மூலம்‌ அளிக்கப்பட்டுள்ளது. இயேசுக்கிறிஸ்துவின்‌ மரணம்‌ மற்றும்‌ 
உயிர்த்தெழுதல்‌ மூலம்‌ அவர்‌ நமக்கு ஒரு மார்க்கதை ஏற்படுத்தியுள்ளார்‌. அந்த மார்க்கம்‌ 
மனுக்குலத்தில்‌ உள்ள அனைத்து அங்கத்தினரும்‌ நீதிமான்களாய்‌ கருதப்படுவதற்காக 
ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இதில்‌ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனது நீதியின்‌ 
தராதர்த்தைத்‌ இருப்தி செய்து, கிருபையினால்‌ தேவனோடு உறவு கொள்ளும்‌ 
சிலாக்கியத்தை ஏற்படுத்தியூள்ளார்‌. ௧ பி 32ல்‌ சிலுவையில்‌ மனுக்குலத்தின்‌ எல்லா 
பாவங்களையும்‌, கடந்த கால, நிகழ்கால, வருங்கால அனைத்து பாவங்களையும்‌ 
நியாந்தீர்த்து, அதற்கான ரெயத்தை முழுமையாய்‌ செலுத்தித்‌ தீர்த்துவிட்டார்‌. இயேசு 
மரிக்கும்‌ முன்னர்‌ "முழுமையாய்‌ கொடுத்துத்‌ தீர்த்துவிட்டதை" அறிவித்துள்ளார்‌. இயேசு 
கிறிஸ்து ஒருவரே இந்த தீர்வையை அளித்து இருக்கிறார்‌... 














பாவம்‌ இனி ஒருபோது ஒரு பிரச்சனையாய்‌ இராது - பாவம்‌ இனி ஒரு போது ஒரு 
பிரச்சனையாய்‌ இருக்கப்போவதில்லை காரணம்‌ மனுக்குலத்தின்‌ எல்லா பாவங்களுக்குரிய 
இரயமானது ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும்‌ இயேசுக்‌ கிறிஸ்துவால்‌ சிலுவையில்‌ 
கொடுத்து தர்க்கப்பட்டாயிற்று. இதினிமித்தம்‌ தேவனைப்‌ பொருத்த மட்டில்‌, மனித 
வர்க்கத்தில்‌ ஒவ்வொருவரும்‌ இந்த திட்டத்தில்‌ நம்பிக்கை வைக்கும்‌ பொழுது தேவனுடன்‌ 
உறவுகொள்ளத்‌ தருணம்‌ பெறுகிறவர்களாகிறார்கள்‌. 








பாவத்திற்காக கொடுத்துத்‌ தீர்க்கப்பட்ட பின்னரும்‌ நமது பிரச்சனைதான்‌ என்ன? நம்‌ 
அனைவரின்‌ பிரச்சனை என்னவென்றால்‌ தனிப்பட்ட நபருக்கு தேவன்‌ இருபையாய்‌ 
அளிக்கும்‌ கிருபையினால்‌ இரட்சிப்பு குறித்த மனறிலையாய்‌ இருக்கிறது. தேவையாய்‌ 
இருப்பது என்னவெனில்‌, ஒவ்வொரு தனி நபரும்‌ தேவன்‌ ஏற்படுத்தியுள்ள மார்க்கத்தை 
ஏற்றுக்கொண்டு, வேறு எந்த மார்க்கத்தையும்‌ சார்ந்திராது, தேவனுடன்‌ உறவு கொள்ள 
அங்க்காரம்‌ பெற்றுக்கொள்வதாய்‌ இருக்கறது. இது பொதுவாய்‌ பேசப்படும்போது இது 
சேர்த்து குவிக்கப்பட்ட மனிதரின்‌ நற்கிரியையாய்‌ இருக்கறது. 








தேவனின்‌ குணாகதிசயமும்‌ மற்றும்‌ அவருடன்‌ வாழப்போகும்‌ நித்திய ஜீவனுக்கான 
அவ௫ியங்களும்‌: 











தேவன்‌ இராஜாதி இராஜாவாய்‌ இருக்கிறார்‌ - தேவன்‌ சரித்திரத்திற்கு 
பொருப்பாளியாய்‌ இருக்கிறார்‌. அவர்‌ தேவ தூதர்‌ மற்றும்‌ மனிதரை விட 
பெரியவராய்‌ இருக்கிறார்‌. சிருஷ்டிப்பிலிருந்து ஒவ்வொன்றும்‌, உலகம்‌ முடியும்‌ 
வரைக்கும்‌ எல்லாவற்றிற்கும்‌ மேலான அவரது ஆதிக்கத்திலிருக்தெது. 
இதினிமித்தம்‌ அவர்தாமே நம்மைக்‌ கண்காணித்து, இராஜாவின்‌ கரங்களில்‌ நாம்‌ 
பாது காப்புடன்‌ இருப்பதை அறிந்தவர்களாய்‌ இருக்கிறோம்‌. 


தேவன்‌ முற்றிலும்‌ நல்லவராய்‌ இருக்கிறார்‌ - தேவன்‌ தமது வழிகளிலெல்லாம்‌ முற்றிலும்‌ 
பூரணமானவராய்‌ இருக்கிறார்‌. வேதாகமம்‌ கூறுகிறது இயேசுக்‌ கிறிஸ்து எல்லா வகையிலும்‌ 
நம்மைப்பொல சோதிக்கப்பட்டும்‌ பாவமில்லாதவராய்‌ இருக்கிறொர்‌. பாவமறியாத அவர்‌ 
நமக்காக பாவமாக்கப்பட்டார்‌, நாம்‌ அவருக்குள்‌ தேவ நீதியாக கருதப்படும்படி 
அப்படியானர்‌. 


தேவன்‌ பூரண நீதியுள்ளவர்‌ -- தேவன்‌ எல்லோருக்கும்‌ சிறந்தவராகவே இருக்கிறொர்‌. 
ஒருவரும்‌ கெட்டுப்போகாதிருக்க அவர்‌ சித்தழுள்ளவராய்‌ இருக்கிறொர்‌. எப்படியும்‌ அவர்‌ 
பாவத்தை நியாயந்தீர்க்க வேண்டியதாய்‌ இருக்கறது. அதற்காக தமது குமாரனில்‌ பூரண 
திட்டத்தை வகுத்துள்ளார்‌, அவர்‌ ஒரு பூரணமான நபராய்‌ இருக்கிறார்‌, தேவனின்‌ நீதியை 
திருப்திபடுத்த அவர்‌ சிலுவையில்‌ பலியானார்‌, அவருடைய நீதியானது அவருடன்‌ 
உறவுகொள்ள நமக்கு அனுமதி அளிக்கிறதாய்‌ இருக்கிறது. 


தேவன்‌ பூரண அன்புள்ளவர்‌ -- தேவன்‌ நம்மிடத்தில்‌ தமது பூரண அன்பினால்‌ அன்பு 
கூறுகிறவராய்‌ இருக்கிறொர்‌. அவர்‌ தமது குமாரனாகிய இயேசுஒறிஸ்துவினிடத்தில்‌ அன்பு 
கூறுவது போலவே நம்மிடத்திலும்‌ அன்பு கூறுகிறவராய்‌ இருக்கிறார்‌. அன்பானது எல்லா 
பயத்தையும்‌ புறம்பே தள்ளுகிறதாய்‌ இருக்கறது. தேவனது பூரண அன்பை 
விளங்கிக்கொள்ளும்‌ போது, அது நமது எதிர்காலத்தைக்‌ குறித்து பெரிதான நம்பிக்கையை 
நமக்கு அளிக்றெதாய்‌ இருக்றெது. 


தேவன்‌ நித்திய ஜீவனாய்‌ இருக்கிறார்‌ -- தேவன்‌ எப்பொழுதும்‌ நிலைத்து 
இருக்றெவராகவே இருக்கிறார்‌, அவர்‌ சிருஷ்டிப்புக்கு முன்னதாக இருந்தார்‌ மற்றும்‌ 
சதாகாலமும்‌ இருக்கிறவராகவே இருக்கிறார்‌. தேவன்‌ நம்மை அதிகம்‌ நேசிக்றெவராய்‌ 
இருக்கிறார்‌, அவர்‌ தமது ஒரேபேரான குமாரனை பலியாக ஒப்புக்கொடுத்து அவரை 
விசுவாசிக்றறெ ஒருவரும்‌ கெட்டுப்போகாமல்‌ நித்திய ஜீவனை அடையும்‌ படிக்கு 
செய்துள்ளார்‌. 


தேவன்‌ எல்லாவற்றையும்‌ அறிந்தவராய்‌ இருக்கிறார்‌ -- தேவன்‌ முற்றிலும்‌ 
எல்லாவற்றையும்‌ அறிந்தவராய்‌ இருக்கிறார்‌. இதன்‌ காரணம்‌ தேவன்‌ கால எல்லைக்கு 
அப்பாற்பட்டவராய்‌ இருக்கிறார்‌. நீங்கள்‌ எப்பொழுது கிறிஸ்துவில்‌ நம்பிக்கை வைத்தீர்கள்‌ 
என்பதை சரியாய்‌ அறிந்து இருக்கிறார்‌. நாம்‌ செய்த பாவங்களை அவர்‌ அறிந்தவராய்‌ 
இருக்கிறார்‌, மற்றும்‌ அவைகள்‌ இரண்டாயிரம்‌ ஆண்டுகளுக்கு முன்னதாய்‌ சிலுவையில்‌ 
நியாயந்தர்க்கப்பட்டுவிட்டதையும்‌ அறிந்தவராய்‌ இருக்கிறார்‌. 


தேவன்‌ எல்லாவற்றிற்கும்‌ மேலான வல்லமையுடையவராய்‌ இருக்கிறொர்‌ -- யோவான்‌ 
எழுதின சுவிஷேசம்‌ இவ்வாறு கூறுஇறது: நாம்‌ தேவனது கரத்தில்‌ இருக்கிறோம்‌, ஒருவரும்‌ 
அவரது கரத்திலிருந்து நம்மை எடுத்துக்கொள்ள இயலாது. இயேசு கிறிஸ்து அண்ட 
சராசரத்தினை சிருஷ்டித்தவர்‌ மட்டுமல்ல, அவை அனைத்தையும்‌ தாங்குகிற 
வல்லமையையும்‌ உடையவராய்‌ இருக்கிறொர்‌. இப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவனை நாம்‌ 
சேவிக்றெவர்களாய்‌ இருக்கிறோம்‌. 


தேவன்‌ எங்கும்‌ நிறைந்தவராய்‌ இருக்கிறார்‌ -- இந்த அண்டசராசரத்தில்‌ எங்கு 
சென்றாலும்‌ தேவன்‌ அங்கெல்லாம்‌ வியாபித்து இருக்கிறார்‌. நீங்கள்‌ ஆழமான சுரங்கத்தில்‌ 
இருந்தாலும்‌ அல்லது சந்திரனில்‌ இருந்தாலும்‌ தேவன்‌ அங்கேயும்‌ இருக்கிறவராய்‌ 
இருக்கிறார்‌. உங்களுடன்‌ தேவன்‌ இல்லாத இடத்தை நீங்கள்‌ கண்டு கொள்ள இயலாது. 
ஒருவர்‌ மரண இருளின்‌ பள்ளத்தாக்கில்‌ கடந்து சென்றாலும்‌, தேவன்‌ அங்கேயும்‌ இருக்கிறார்‌. 


தேவன்‌ மாறாதவராய்‌ இருக்கிறொர்‌ -- தேவன்‌ மனிதனைப்‌ போன்று இல்லாது இருக்கிறார்‌. 
அவர்‌ மாறுறெவர்‌ அல்லர்‌. அவர்‌ நேற்றும்‌ இன்றும்‌ என்றும்‌ மாறாதவராய்‌ இருக்கிறார்‌. 
இதன்‌ பொருள்‌ என்ன வென்றால்‌ கடந்த 7000 ஆண்டுகளாய்‌ அவர்‌ நமக்கு செய்த 
வாக்குத்தத்தங்கள்‌ வேதாகமத்தில்‌ இப்பொழுதும்‌ உண்மையாய்‌ நிலைத்து இருக்கிறதாய்‌ 
இருக்கிறது, அது முதன்‌ முதலில்‌ எவ்வாறு கொடுக்கப்பட்டதோ அதைப்போன்றே இன்றைய 
அளவிலும்‌ இருக்றெதாய்‌ இருக்கிறது. 


தேவன்‌ முழுவதும்‌ சத்தியமாய்‌ இருக்கிறார்‌ -- நாம்‌ உலகத்தில்‌ இருக்கும்‌ போது நமது 
பயன்பாட்டிற்காக சத்திய வார்த்தைகளை நமக்கு அளித்துள்ளார்‌. நாம்‌ அவரது 
வேதாகமத்தை எடுத்து கொள்ளும்‌ போது அது சத்தியமும்‌ முழுவதும்‌ சார்ந்து 
இருக்கக்கூடியதுமாய்‌ இருக்கிறது. இயேசு சொன்னார்‌ நானே வழியும்‌, சத்தியமும்‌, 
ஜீவனுமாய்‌ இருக்கிறேன்‌ என்று. அவரது வழிகள்‌ நமது வழிகள்‌ அல்ல, ஆகையால்‌ 
சத்தியத்தை நாம்‌ அவரிடத்தில்‌ கற்றுக்கொண்டு, மக்களைச்‌ சார்ந்து இராது இருப்போமாக. 


தேவன்‌ மூன்று ஆளத்துவத்தில்‌ நிலைத்து இருக்கிறொர்‌. பிதாவாகிய தேவன்‌, குமாரனாஇய 
தேவன்‌, பரிசுத்த ஆவியானவராஇய தேவன்‌, தெய்வத்துவத்தில்‌ உறவு கொள்வதைக்‌ காண 
இவைகள்‌ அனுமதஇியளிக்கிறதாய்‌ இருக்கறது. 


அவர்கள்‌ பிதா, குமாரன்‌, பரிசுத்த ஆவியானவர்‌ என அழைக்கப்பட்டாலும்‌ அவர்கள்‌ 
அனைவரும்‌ சமமான தன்மையுடையவர்களாய்‌ இருக்கின்றனர்‌. உதாரணத்குற்கு 
பிதாவாகிய தேவன்‌ அவர்‌ தேவனாயிருந்து மாறாதவராய்‌ இருக்கிறார்‌, அதைப்போன்றே 
குமாரனாகிய தேவனும்‌, பரிசுத்த ஆவியானவராகிய்‌ தேவனும்‌ இருக்கின்றனர்‌. இம்மூன்று 
நபரும்‌ ஒரே பரிசுத்தம்‌, அன்பு மற்றும்‌ நித்திய ஜீவனைப்‌ பெற்றவர்களாய்‌ இருக்கின்றனர்‌ 
இதைப்போன்றே மற்ற குணாதிசயங்களையும்‌ பெற்றவர்களாய்‌ இருக்கின்றனர்‌. 


முக்கியமான வித்தியாசம்‌ என்னவெனில்‌ தேவனது திட்டத்தில்‌ அவர்களது கடைமைகள்‌ 
வித்தியாசப்படுகிறதாய்‌ இருக்கிறது. பிதாவாகிய தேவன்‌ திட்டம்‌ வகுக்கிறவராய்‌ 
இருக்கிறார்‌. குமாரனாகிய தேவன்‌ அதை நிறைவேற்றுகிறவராய்‌ இருக்கிறொர்‌, ஆவியானவர்‌ 
அத்திட்டத்தை வெளிப்படுத்துறெவராய்‌ இருக்கிறார்‌. 


தேவனுடைய இரட்சிப்பின்‌ இட்டத்திற்கு, இரட்‌௪ப்படையாத மனிதனின்‌ மாறுத்தரம்‌ -- 
இரட்சிப்பின்‌ திட்டத்திற்கு பிரதியுத்தரம்‌ செய்வது அதைப்‌ புறக்கணிப்பது மற்றும்‌ 
அதைக்குறித்து அறியாமலிருப்பது இவற்றை உள்ளடக்கியதாய்‌ இருக்கிறது. அவர்கள்‌ 
மனிதர்களின்‌ நற்கரியைகளை தேவனுக்கு சமர்ப்பிக்கக்கூடும்‌ ஆனால்‌ அவைகள்‌ அவரால்‌ 
ஏற்றுக்கொள்ளபடத்‌ தக்கதாய்‌ இல்லை. மனித நற்கிரியைகள்‌ பொதுவாக மனிதரால்‌ 
புகழப்படுகிறவைகளாய்‌ இருக்கின்றன மற்றும்‌ கறைபடிந்தவைகளாய்‌ இருக்கின்றன. 
தேவனது பார்வையில்‌ அவைகள்‌ "அழுக்கான கந்தைகளாய்‌" கருதப்படுகிறது. ஏசாயா 64:6. 





பரிசீலனை மற்றும்‌ நியாயத்தர்ப்புகள்‌ 





விசுவாசிகளும்‌ மற்றும்‌ அவிசுவாசிகளும்‌ கர்த்தராகிய இயேசுக்‌ கிறிஸ்துவால்‌ பரிசீலனை 
செய்யப்படுகிறவர்களாய்‌ இருக்கின்றனர்‌. 


கிறிஸ்துவின்‌ நியாயசனத்தில்‌ விசுவாசியும்‌ 1 கொரிந்தியர்‌ 3:11-15 மற்றும்‌ வெள்ளை 
சிங்காசன றியாயத்தர்ப்பில்‌ அவிசுவாசியும்‌ வெளிப்படுத்தல்‌ 20:10-15. இந்த இரு 
இடங்களிலும்‌ பாவம்‌ என்பது குறிப்பிடப்படவில்லை, அதற்கான இரயம்‌ கிறிஸ்துவால்‌ 
சிலுவையில்‌ கொடுத்து தீர்க்கப்பட்டாயிற்று. எப்படியிருப்பினும்‌ நாம்‌ நமது 
நற்கிரியைகளின்‌ தன்மையினால்‌ பரி£லிக்கப்படுநறெவர்களாய்‌ இருக்கிறோம்‌. 














விசுவாசிகள்‌ கிறிஸ்துவின்‌ நற்கிரியைகளை ஏற்றுக்கொண்டவர்களாய்‌ இருக்கிறார்கள்‌. 
எந்த நற்கிரியைகளும்‌ தேவனது வழிநடத்துதலின்படி இரட்சிப்புக்கு ஏதுவாக எடுத்துக்‌ 
கொள்ளப்படுமாயின்‌ அதற்கு பிரதிபலன்‌ அளிக்கப்படும்‌. நமது மனித தன்மையினால்‌ 
செய்யப்படும்‌ கிரியைகள்‌ வெந்து போகும்‌. நமது கிரியைகள்‌ நமது இரட்சிப்பின்‌ 
அடிப்படையில்‌ இல்லாது இருக்கிறது. இத்து 3:5-7. எப்படியிருப்பினும்‌, அவிசுவாசியின்‌ 
விஷயத்தில்‌, விசுவாசத்தின்‌ மூலம்‌ கிறிஸ்துவில்‌ நீதியைப்‌ பெற்றுக்கொள்ளாது 
இருக்கிறார்கள்‌, அவர்களது அனைத்து இரியைகளும்‌ ஏற்றுக்கொள்ளப்படாது இருக்கின்றன 
மற்றும்‌ அவைகள்‌ அனைத்தும்‌ குற்றமாக தீர்க்கப்பட்டு சாத்தானுடன்‌ உள்ள நித்திய 
உறவைக்‌ காட்டுறெதாய்‌ இருக்கிறது. 











சவால்‌ - நீங்கள்‌ தனிப்பட்ட விதத்தில்‌ இயேசுக்கிறிஸ்து சிலுவையில்‌ நடப்பித்த 
கிரியைகளை விசுவாசத்தால்‌ ஏற்றுக்கொள்கிறவர்களாய்‌ இருக்கிறீர்களா அல்ல்து 
சாத்தானைப்‌ போன்று அதைக்குறித்து தூஷனமாய்‌ பேசி, அறியாது இருக்கிறீர்களா? இது 
உங்களது தெரிந்து கொள்ளுதலாய்‌ இருந்து இயேசு யார்‌ என்றும்‌ அவர்‌ உங்களது நித்திய 
முடிவுக்கேதுவாய்‌ என்ன முத்தரித்துள்ளார்‌ என்பதை அறிந்து கொள்ள அவசியத்தை 
உருவாக்குகிறதாய்‌ இருக்கிறது. யாருடன்‌ உங்கள்‌ நித்தியத்தை கழிக்க இருக்குறீர்கள்‌? 
சாத்தானுடனா அல்லது இயேசுவுடனா? இது ஒரு அறிவு மழுங்கிய நிலையில்‌ ஒரு தெரிந்து 
கொள்ளதலாய்‌ இருக்கறது! 








தேவனுடைய வழியில்‌ செய்வதே இதன்‌ பதிலாய்‌ இருக்குறது - நாம்‌ நித்தியமாய்‌ 
இரட்சிக்கப்படுவதற்கு நமது வழிகள்‌ தேவனுடைய வழியாய்‌ இருக்க வேண்டியதன்‌ 
நிச்சயத்தை உடையதாய்‌ இருக்கிறது. “தேவன்‌, தம்முடைய ஒரேபேறான குமாரனை 
விசுவாசிக்கிறவன்‌ எவனோ அவன்‌ கெட்டுப்போகாமல்‌ நித்திய ஜீவனை அடையும்படிக்கு 
அவரைக்‌ தற்கமுள இவ்வளவாய்‌ உலகத்தில்‌ அன்பு கூர்ந்தார்‌" யோவான்‌ 3:16. இயேசு 
தனித்தன்மை வாய்ந்தவர்‌, அவர்‌ சொன்னார்‌: "நானே வழியும்‌ சத்தியமும்‌ 
ஜீவனமைாயிருக்கிறேன்‌  என்னாலேயல்லாமல்‌, ஒருவனும்‌ பிதாவினிடத்தில்‌ வரான்‌" 
யோவான்‌ 14:6. 

















தேவனது வழியை ஏற்றுக்கொள்வது என்பது உங்களது மரணத்திற்கு முன்‌ 
வரையறைக்குட்பட்ட தருணமாய்‌ இருக்குறது. 


EBCWA email pimoses@bigpond.com.au; john.mcewan@xtra.co.nz 





